யீரஸ்து 
கூரத்தாழ்வான்‌ அருளிச்செய்த 


பஞ்சஸ்தவத்தினுன்‌ ஐந்தாவது ஸ்தவமாகிய 


ஸ்ரீஸ்தவம்‌ 
மவ அமைக ஆய்‌ 
பெருமாள்கோயில்‌ பிரதிவாதிபயங்கரம்‌ 
அண்ணங்கராசாரியர்‌ இயற்றிய 
தத்வார்த்தசிந்தரமணி வியாக்கியானம்‌ 
6 முதல்‌ ச்லோகம்‌ 
என லிரீ$எாகளாள்‌ எளிபர்‌னசி: எர்‌ கர்ன்ரளிர்கரச்‌ என்‌ ஒன்ப சரீர | 
ஏன வின ga ஈசாவின்‌ faaasfad கிட்‌ ag எனன Taz ஊக ரா ॥ 
ஸ்வஸ்தி ஸீர்திசதாதசேஷஜகதாம்‌ ஸர்க்கோபலர்க்கஸ்திதீ: 
* ஸ்வர்க்கம்‌ துர்க்கதிமாபவர்க்கிகபதம்‌ ஸர்வஞ்ச குர்வந்‌ ஹரி: | 
யஸ்யா வீக்ஷ்ய முகம்‌ ததிங்கிதபராதீநோ விதத்தேகிலம்‌ 
க்ரீடேயம்‌ கலு காந்யதாஸ்ய ரஸதா ஸ்யாதைகரஸ்யாத்‌ தயா, 


சேஷ ஜகதாம்‌ எல்லா வுலகங்களுக்கும்‌ விதத்தே  உண்டுபண்ணுகிறஜே, 
ஸர்க்க உப து ஸம்ஹார ரகூஷணங்களை ! அந்யதா அப்படி அவளுடைய முகக்‌ குறிப்‌ 
ஸர்க்க ஸ்திதீ£] யும்‌ | | பைப்‌ பின்செல்லாவிடில்‌ 
ஸ்வர்க்கம்‌ ஸ்வர்க்கத்தையும்‌ | அஸ்ய இந்த எம்பெருமானுக்கு 
ப்்துடி ்‌ ்‌ | 
துர்க்கதிம்‌ நரகத்தையும்‌ த | தயா அப்பிராட்டியோடு 
கும்க்கி நிசம்‌ கேதஷிஸ்தாஎத்தையும்‌ ஐகரஸ்யாத்‌ ஒரு ராக ஒருமித்திருக்கவேண்டிய 
ஸர்வம்‌ ௪: மற்றுமுள்ள எல்லாவற்றையும்‌ (ன காரணத்தினால்‌ 
குர்வந்‌ உண்டுபண்ணா நிற்கிற இயம்‌ கி ல ட 
ற்‌ ம்‌ ்‌ யம்‌ க்ரீடா ஸ்ருஷ்டி முநலான) ந்த 
ஹரி: எம்பெருமான்‌ வினைப:ட்டானத்‌ 
யஸ்யா£ யாவளொரு பிராட்டியினுடைய 
முகம்‌ முகத்தை அஸ்ய இந்த எம்பெருமானுக்கு 
வீஷ்ய நோக்கிக்கொண்டு ஸதா ஆனந்தத்தை விளைவிப்பதாக 
தத்‌ இங்கித பரா3 அந்த முகத்தின்‌ (புருவ நெறிப்பு | ஈ ஸ்யாத்‌ கலு ஆகமாட்டாதன்றோ ; 
ந ! | குறிப்புகளைப்‌ பிள்சென்‌ | (ஸா) ஸ்ர அந்தப்‌ பெரிய பிராட்டியார்‌ 
அகிலம்‌ } ஸ்ருஷ்டி முதலாகச்‌ கீழ்ச்‌ சொன்ன ஸ்வஸ்தி கன்மையை 
தையெல்லாம்‌ | திசதாத்‌ அளிக்கக்கடவள்‌, 


* * ௪ எம்பெருமான்‌ ஸகல லோகங்களுக்கும்‌ ஸ்ருஷ்டிஸ்திதி ஸம்ஹாரங்களைப்‌ பண்ணும்‌ 
போதும்‌, அவரவர்களுடைய கர்மாநுகுணமான புருலூர்த்தங்களை யளிக்கும்போதும்‌. யாவளொரு 
பிராட்டிபின்‌ முகக்குறிப்பை நோக்கி அதற்கிணங்கக்‌ காரியம்‌ செய்கிறானோ ; எந்தப்‌ பிராட்டியின்‌ முகக்‌ 


104 பஞ்சஸ்தவே - ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 


குறிப்பை எம்பெருமான்‌ பின்‌ செல்லாவீடில்‌ அவளோடு ஏகரஸனாயிருக்க வேண்டிய தனக்குத்‌ தன்‌ 
விளையாட்டுகள்‌ ஆநந்தத்தைக்‌ கொடாம்ல்‌ வீணாப்‌ வீடுமோ ; அப்பிராட்டி நமக்கு நன்மையைத்‌ 
தந்தருள வேணுமென்று ப்ரார்த்திக்கிறதாய்த்து. 


எம்பெருமான்‌ எல்லா வுலகங்களையும்‌ படைத்தளித்தழிக்கும்போதும்‌ அவரவர்கள்‌ கரும பலன்‌ 
களை அநுபவிக்கும்பொருட்டு ஸ்வர்க்க நரகாத்யநுபவ ஸ்தானங்களையும்‌ எல்லையில்லா இன்ப வீடாகிய 
பரமபதத்தையும்‌ மற்றுமுள்ள போக்ய போகோபகரண போகஸ்தானங்களான ஸகல பதார்த்தங்களை 
யும்‌ அவரவர்களுக்கு அளித்தருளும்போதும்‌ பிராட்டியின்‌ முஃக்‌ குறிப்பைப்‌ பின்‌ சென்று அவளுடைய 
கோக்கத்திற்‌ கிணங்க எல்லாவற்றையு மளிக்கின்றா னென்றவிது எம்பெருமானுடைய பரம ராளிஃயத்‌ 
தைத்‌ தெரிவித்தபடி. 


ஸ்வஸ்தி திசதாத்‌ என்‌ று இவர்‌ அபேகிக்கிற நன்மையாவது பிராட்டியை நன்றாக. ஸ்துதிப்‌ 
பதற்கு அநுகூலமான வாக்ஸம்ருத்தி, பக்தி டடம ரப்‌ அரியல்‌ மேல்‌ ச்லோகத்தில்‌ 
விசதமாம்‌, ஷு 2 வட (1) 


உளி! என்‌ களரி! ஈர்‌ விரி எ ரர்‌ எ னாசி எனா கஸ்னர்‌ faa 
ரீக எரா ஈசானம்‌ என்‌ எல்‌ சாஎன்‌ கன்‌ மவ கசி ஏரின்‌ எ எனி எ 
ஹே ஸ்ரீர்தேவி ! ஸமஸ்தலோகஜாநீம்‌ த்வாம்‌ ஸ்தோதுமீஹாமஹே 
யுக்தாம்‌ பாவய பாரதீம்‌ ப்ரகுணய ப்ரேமப்ரதாராம்‌ தியம்‌ | 
பக்திம்‌ பந்தய நந்தயாச்ரிதமிமம்‌ தாஸம்‌ ஜும்‌ தாவகம்‌ 
லக்ஷ்யம்‌ லக்ஷ்மி . கடாக்ஷவீசிவிஸ்ருதேஸ்‌ தே ஸ்யாம சாமீ வயம்‌. 


ஹே ஸ்ரீ£ தேவி! பெரிய பிராட்டியா3) ! பந்தய நல்லதாகச்‌ செய்யவேனும்‌, 
ஸமஸ்தலோகஜந ] எல்லாவுயீர்கட்கும்‌ தாயாகிய (பரம பக்தியளவாக வளரச்‌ செய்ய 

8ம்‌ த்வாம்‌ உம்மை வேணுமென்கை,) ்‌ 
வயம்‌ அடியோம்‌ ஆச்ரிதம்‌ (உம்மை) ௮டைந்திருக்கின்ற 
ஸ்தோதும்‌ ளி ஆணு விரும்புகிறோம்‌ ; | இமம்‌ ஜகம்‌ : இந்த ஜுத்தை (அடியேனை) 

மஹே | தாலகம்‌ தாஸம்‌ | உம்முடைய ஏவற்‌ சேவகனாக 
யுக்தாம்‌ | பதை ஸ்துதிப்பதற்குத்‌) தகுதி ' (அடிமை கொண்டு) 

வி | ஈந்தய ஆநந்தப்படுத்தலேணும்‌, 

பதம்‌ க்கக்‌ | ஹேலதுமி!  லஞ்மியே! 

பாவய (எமக்கு தீர்‌) அருளவேணும்‌. 


த அம்‌ வயம்‌ ௪ இந்த அடியோங்களும்‌ 
ப்ரேம ப்ரதாநாம்‌ அன்பு மிகுந்த 


தே உம்முடைய 
தியம்‌ புத்தியை கடாக்ஷ வீசி கடாஷவீஷணங்களாகிற அலைக 
ப்ரகுயை வளரச்‌ செய்யவேணும்‌ ; விஸ்ருதே£ ர ளின்‌ பரவுதலுக்கு 
பக்திம்‌ பக்தியை | லக்ஷ்யம்‌ ஸ்பாம- இலக்காகக்‌ கடவோம்‌, 


*** கீழ்‌ “ஸ்வஸ்தி ஸ்ரீர்‌ திசதாத்‌ ” என்று ப்ரார்த்தித்த ஆழ்வானை நோக்கிப்‌ பெரிய 
பிராட்டியார்‌ * ஆழ்வான்‌ ! நான்‌ உமக்கு ச்ரேயஸ்ஸை அளிக்கவேண்டு மென்பதாகக்‌ கேட்டுக்‌ 
கொண்டீர்‌ ; நல்லது ; என்ன ச்ரேயஸ்ஸு வேணும்‌ ? ஐச்வர்யம்‌ வேணுமோ? ஸந்தானம்‌ வேணுமோ ? 
வேண்டியதைக்‌ கேளும்‌, தருகிறேன்‌” என்ன ; 


ஆழ்வான்‌ அந்த க்ஷுத்ர புருஷார்த்தங்களை விரும்ப வக்தேனல்லேன்‌ : உம்மை வாயாரத்‌ 
துதிக்க வேணுமெனறு விரும்பி வந்தேன்‌, 


nttp:/lacharya.org 


பஞ்சஸ்தவே - ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 105 

பிராட்டி--* ஆகில்‌ என்னிடத்தில்‌ நீர்‌ ப்ரார்த்தித்துப்‌ பெறவேண்டியது என்ன இருக்கிறது? ர்‌ 

பெரிய பண்டிதர்‌ ; மஹா கவி; இஷ்டப்படி ஸ்தோத்திரம்‌ பண்ணும்‌ ; இதில்‌ நானளிக்க வேண்டிய 
ஸ்வ்ஸ்தி என்ன இருக்கிறது? 

ஆழ்வான்‌" இங்ஙன மருளிச்‌ செய்யலாகாது ; உம்மைப்‌ பாங்காக ஸ்துதிப்பதற்கு உரிய 
ஸாஸ்வதீஸம்ருத்தியை யருளவேனும்‌.' 

பிராட்டி அந்தத்‌ திருநாவீறு உமக்கு முன்னமே வாய்த்திருக்கிறது. வேறு தேவை யுண்‌ 
டாகில்‌ கேளும்‌,” 

ஆழ்வான்‌.--*வாயால்‌ ஏதோ சில சப்தங்களைச்‌ சொல்லுரிறேனே யொழிய அன்பு மிகுந்து 
கனிந்த புத்தி எனக்கில்லை. அப்படிப்பட்ட புத்தியை அருளவேணும்‌ .” 

பிராட்டி. என்னை ஸ்துதிக்க வேணுமென்று நீர்‌ விரும்பின போதே அப்படிப்பட்ட புத்தி 
உமக்கு உண்டாய்வீட்டது. அன்பு மிகாமலும்‌ நெஞ்சுகனிபாமலு மிருந்தால்‌ என்னைத்துதிக்க நீர்‌ முயல 
மாட்டீர்‌, ஆன பின்பு அப்படிப்பட்ட புத்தி உமக்குக்‌ கைகூடியே யிருக்கிறது. வேறு தேவையுண்‌ 

- பாகில்‌ கேளும்‌,” 

ஆழ்வான்‌. உம்முடைய பேரருளால்‌ ஏதோ சிறிது பக்தி கிடைத்திருக்கிறது ; அது பரபக்தி 
யாகவும்‌ பரஜ்ஞானமாகவும்‌ பரம பக்தியாகவும்‌ முதிரும்படி அருள்புரிய வேணும்‌.” 

பிராட்டி. அதை நர்‌ விரும்ப வேண்டா ; ஆழ்வார்க்குப்போல்‌ காலக்ரமத்தில்‌ படிப்படியாக 
அந்தபக்தி உமக்குப்‌ பரிணமிக்கும்‌; க்ரமமாகத்‌ தன்னடையே விளையப்‌ போவதை அபேக்ஷிப்பதேன்‌ ?' 

ஆழ்வான்‌.-- அம்மா! எப்போது அந்த பக்தி முதிரப்போகிறதென்று நான்‌ எதிர்‌ பார்த்திருக்கவும்‌ 
அதுவரை தரித்திருக்கவும்‌ சக்தனல்லேன்‌. உம்மை வந்து பணிந்த என்னை இப்போதே அந்தரங்க 
கிங்கானாக்கிப்‌ பணிகொண்டு மகிழ்விக்க வேணும்‌ ; அதற்குறுப்பாக உம்முடைய குளிர்ந்த கடாக்ஷங்கள்‌ 
அடியேன்‌ மீது ப்ரஸரிக்க வேணும்‌. இவ்வளவே அடியேன்‌ விரும்புவது * என்கிறார்‌. 

[இமம்‌ ஐ௩ம்‌] ' அஹம்‌ ' என்று உத்தம புருஷனாகச்‌ சொல்லவேண்டு மிடத்து * அயம்‌ ஜ்ந:்‌ 
என்று ப்ரதம புருஷனாகச்‌ சொல்லுதல்‌ ஒருவகைக்‌ கவி மர்யாதையாம்‌. நைச்யாநுறந்தான வகையிலே 
இது ஒரு காஷ்டை. நான்‌ என்னாமல்‌ அடியேன்‌ என்பதற்கு மேற்பட்ட சொல்‌ இது. 

[கடாக்ஷவீசிவிஸ்ருதே : ] க்ருபாஸாகரமான, திருக்கண்களிலிருந்து கடாக்ஷமாகிற அலை வரி 
சைகள்‌ பரவப்‌ புக்கால்‌ அததிவலைகள்‌ விழுமிடம்‌ அடியேனாக வேனுமென்கை., 

[அமீ] கடாக்ஷம்‌ பெறாமல்‌ துவண்டு கிடக்கிற நிலைமையை * ஏஹி பச்ய சரீராணிப்‌ படியே 
தம்‌ உடம்பைத்‌ தொட்டுக்‌ காட்டுகிறபடி. ஞு சல்‌ (2) 
எள்‌ எர ரகா சாலி எனசஎிளானாா 

௭:௭௭ எனி கண்ணனா afk எகார்‌ எர 
ead ஏற: ஈர்‌ எளி 
எாள எசா எச! acm Na ॥ 
ஸ்தோத்ரம்‌ நாம கிமாமநந்தி கவயோ யத்யக்யதீயாந்‌ குணாந்‌ 
அந்யத்ர. த்வலதோதிரோப்ய பணிதிஸ்‌ ஸா தர்ஹி வந்த்யா த்வயி | 
ஸம்யக்‌ ஸத்யகுணாபிவர்ணநமதோ ப்ரூயு: கதம்‌ தாத்ருசீ 
வாக்‌ வாசஸ்பதிநாபி சக்யரசகா த்வத்ஸத்குணார்ணோநிதெள | 3 ॥ 


-*ரதேவி! பிராட்டியே! ஸ்தோத்ரம்‌ ஆபர்‌ சொல்லுகிறார்கள்‌ 
வனின்‌ ஆயரர்தி 
ம்‌ ப்ப (ஸ்தோத்ர சப்தராத்தத்தை என்னவென்று நிஜ்கர்விக்‌ 


உ இல்ம்‌ தை 


கிறார்கள்‌ ?) 


106 


பஞ்சஸ்தவே - ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 


௮ஸ்த₹ பசக து (அப்படிப்பட்ட ஸ்தோத்ரம்‌ உம்மளவில்‌ பண்ண 
இல்லாதவைகளாயும்‌. ்‌ முடியாது) 
அக்யதீயாக்‌ வேறிடத்திலுள்ளலையாயுமிருக்கிற | அதோ அதவா (அல்லது), 


குன்‌ குணங்களை ஸம்யக்‌ ஸத்ய ] உள்ள குணங்களை உள்ளபடி வர்‌ 

த i டர க | குணாபீவர்ண 1 .ணிப்பதை ஸ்தோத்ர சப்தார்த்த 
படல்‌ } கால்‌ (ஸ்துதிக்கத்‌ நம ஸ்தோத்ரம்‌ | மாகச்‌ சொல்லுவார்களாகில்‌, 

E ச்‌ ப்ரூயு யதி 
பரத்‌ னு த்வத்‌ ஸத்‌ i ல்‌ குணங்களர 
2 ப த்வத்‌ ஸத்குண உம்முடைய கல்யாண 
பணித்‌ சொல்லதானது அர்‌னாகிதெள } கிற கடலில்‌ 
ஸ்தோத்ரம்‌ யதிது ஸ்தோத்ர சப்தார்த்தமாஞல்‌3 (கடல்போல்‌ அபாரமாயுள்‌ எ ! உமது கல்யாண 
தர்ஹி அந்த பஷத்தில்‌ குனங்களைப்பற்றி) 
தாத்ருசீ வாக்‌ அப்படிப்பட்ட சொல்லானது. 


(இல்லாத குணங்களை இருப்பதாக ஏறிட்டுப்‌ புகழ்வது 
ஸ்தோத்ரம்‌ என்னும்‌ பஷததில்‌) 


(உள்ளதை உள்ளபடி சொல்வதானது) 


ஸ்பதிநா வாக்குக்கு வல்லபனான ப்ருஹஸ்‌ 
ஸா பணிதி அர்சொல்லானது த்ய } யானம்‌ ௫ ப்பது 
த்வயி உம்‌ விஷயத்தில்‌ ச சக்யரசநா கதம்‌ (ர்க்‌ சேர்க்கையை யுடைய 
லந்த்யா வ்யர்த்தமாம்‌ தாக எப்படியாகும்‌ ? 
ட 


உம்முடைய குணங்களை உள்ளபடி வர்ணிக்கிற வாக்கானது ப்ருஹஸ்பதியாலும்‌ 
கவனம்‌ பண்ண முடியாதபோது, என்னால்‌ முடியுமென்பதற்கு ப்ரஸக்தி ஏது? என்றபடி. 

ஸம்போத௩ம்‌ கீழ்‌ ச்லோகத்திலிருந்து வருவித்துக்‌ கொள்வது. பிராட்டியை நோக்கி * உம்மை 
நான்‌ ஸ்துதிக்க விரும்புவதே அஸம்பத்தமான விஷயம்‌” என்பதை ஒரு சமத்காரமாக அருளிச்‌ செய்‌ 
கிறாரிதில்‌. “த்வாம்‌ ஸ்தோது மீஹாமஹே '' என்று கீழ்ச்‌ சொன்னே3னை.; உம்மை ஸ்துதிப்பதென்‌ 
பது ஸம்பாவிதமான விஜயந்தானு? என்று ஆராயுமளவில்‌ அது ஸர்வாத்மகா அஸம்பாவிதமாகத்‌ 
தோன்றுகிறதென்று உபபாதிக்கிறார்‌. 

லோகத்தில்‌ ஒருவனை ஒருவன்‌ ஸ்தோத்ரம்‌ பண்ணுகிறானே, அந்த ஸ்தேத்ரமானது என்ன ? 
என்று வீமர்சிப்போம்‌. விமர்சித்தால்‌ ஸ்தோத்ரசப்தார்த்தம்‌ இரண்டு வகையாகத்‌ தேறும்‌. ஒருவ 
விடத்தில்‌ இல்லாத குணங்களை லேறிடத்திலிருந்து கொஷர்ந்து ஏறிட்டுப்‌ புகழ்வதை ஸ்தோத்ர 
சப்தார்த்தமாகக்‌ கூறுகிற பக்ஷம்‌ ஒன்றுண்டு. (ஒரு யாசகன்‌ ஓர்‌ மொட்டைத்‌ தலையனைப்‌. புகழ 
வேண்டி 'குழலழகரே குழலழகரே' என்று கூறுவதாம்‌ ) இப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்துக்குப்‌ பிராட்டி 
யிடத்தில்‌ ப்ரஸக்தியில்ல்‌. இவளிடத்தில்‌ குணமில்லாமையும்‌ வேநிடத்திலிருந்து ருணங்களைக 
கொணர்ந்து இவளிடத்தில்‌ ஏறிடுகையும்‌ அதிதராம்‌ அஸம்பாவிதமாகையாலே, இனி மற்றெரு வகை 
யாகவும்‌ ஸ்தோத்ர சப்தார்த்தத்தை நிர்வசிப்பதுண்டு. அதாவது, ஒருவனிடத்திலுள்ள குணங்களை 
உள்ளபடி சொல்லிப்‌ புகழ்வதாம்‌. அப்படிப்பட்ட ஸ்தோத்ரமும்‌ பீராட்டியிடத்தில்‌ அஸாத்யம்‌. பிராட்டி 
யின்‌ குணகணங்கள்‌ ஒரு கடல்‌ போன்றிருத்தலால்‌ அவற்றில்‌ ஏக தேசமும்‌ ப்ருஹஸ்பதியாலும்‌ 
வருணிக்க அரிது என்று ஸித்தமான பின்பு மற்றையோரால்‌ அந்த குணங்களை ஒன்றுவிடாமல்‌ உள்ளபடி 
வருணிக்க முடியாதென்னுமிடம்‌ கிம்புநர்ந்யாயஸித்த - மாகையாலே. ஆகவே இரண்டு வகையான 
ஸ்தோத்ரங்களில்‌ ஒன்றுக்கும்‌ பிராட்டி பக்கல்‌ அவகாசமில்லையென்று சொல்லுகிற இம்‌ முகத்தால்‌ 
- அஸாத்யமான ஸ்ரீஸ்தவத்தில்‌ நான்‌ இறங்குவது அதி ஸாஹஸம்‌ ; அதிசாபலக்ருத்யம்‌” என்று நைச்யா 
நுஸந்தானம்‌ செய்துகொண்டாராய்த்து. 1.) க்‌ os - (3) 

உ எஎர்‌ எாஎர்‌ எ ச்சா ராசா ஏராள: 
ala என்‌ என்கற?! © afar எனி! 
கார்‌ என எ என& ஈ ௩ எகிமிஎ ணன்‌ எக்‌ 

எக்‌ ராகினி எர எளி என்‌ ஏரி 


nttp:/acharya.org 


பஞ்சஸ்தவே - ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 107 


யே வாசாம்‌ மநஸாம்‌ ௪ துர்க்ரஹதயா க்யாதா குணாஸ்‌ தாவகா£ 
தாநேவ ப்ரதி ஸாம்புஜிஹ்வமுதிதா ஹை மாமிகா பாரதீ | 

ஹாஸ்யம்‌ தத்து ந மந்மஹே ௩ ஹி சகோர்யேகாகிலாம்‌ சந்த்ரிகாம்‌ 
நாலம்‌ பாதுமிதி ப்ரக்ருஹ்ய ரஸநாமாஸீத ஸத்யாம்‌ த்ருஷி ॥ 4 | 


ஹேறீர்தேவி பிராட்டீ ! சகோரீ சகோர பக்ஷிமின்‌ பேடையானது 
தாவகர8 உம்முடையலையான 7 சட்‌ ழ்‌ வித்ர்‌ 
ர்‌ வதனி | அகிலம்‌ சக்த்ரி ] கிறா முழுவதையும்‌ நாஜெருத்தியே 

யே ௫௪4 பத்‌ ந ப ர வன்க | காம்‌ பகா | உட்கொள்ளலல்லே னல்லைன்‌ 
வாசாம்‌ மநஸாம்‌ குக்கும்‌ மனஸ்ஸாக்கும்‌ ல்‌ ்‌ * என்று எனத்‌ 
ச துர்க்ரஹதயா எட்டாதவைகளாக ப்ரஸீத்தி | பக்‌ து | என்று தது, 
க்யாதா£ பெற்றிருக்கின்றனவோ இத 
தாந்‌ ப்ரத்யேவ ' அந்த குணங்களைக்‌ குறித்தே, 
மாமிகா பாரதீ எனது வாக்கானது. த்ருஷீ ஸத்யாம்‌ தாஹமுள்ளவளவில்‌ 

ப்‌ 8ஸகரம்‌ [தன்னுடைய விடாய்‌ பொருந்திய] 


ஸாம்புஜிஹ்லம்‌ | ரஸமூறின நாக்கோடு, கூடிக்கிளர்ந்‌ ர 
காக்கை 


(யதா ததா) தது. (ப்ரவர்த்தித்து விட்டது) 


| 
| 
| 
உதிதா 4 | ப்ரக்ருஷ்ய மடக்கிக்கொண்டு [உள்ளே அடக்‌ 
ஹை (மகிழ்ச்சிக்‌ குறிப்பு) | { கிக்கொண்டு] 
தத்து அப்படி வாக்கு ப்ரவர்த்தித்ததை | 
ஹஸ்யம்‌ * பரிஹலிக்கக்கூடியதாக | நாளீத ஹி வெறுமனிருக்க மாட்டாதன்றே; 
ந மந்மஹே [அடியோம்‌] நினைக்கின்றிலோம்‌ 1. [அதுபோல்‌ அடியேனும்‌ வேறுமனிருக்கமாட்டே 
[ஏனென்றால்‌] ! னென்கை,] 


* * * வாய்கொண்டு சொல்வதற்‌ தம்‌ கெஞ்சால்‌ நினைப்பதற்கும்‌ முடியாதவை யென்று 
ப்ரஸித்தி பெற்றுள்ள உம்முடைய குணங்களைப்‌ புசழ்வதற்கென்றே என்னுடைய நாவில்‌ ஜலமுறுகின்றது. 
வாக்கு வெளிக்கிளம்புகின்றது. ஆனால்‌ அசக்யமான வீஷயத்தில்‌ முயற்சி செய்கிறவிது பரிஹாஸ்ய 
மென்று சிலர்‌ நினைக்கக்கூடும்‌. நான்‌ இதை: பரிஹாஸாஸ்பதமாக கினைக்கமாட்டேன்‌. ஏனென்றால்‌ 
நிலாவைப்‌ பருகி ஜீவிக்கவேண்டிய சகோர பக்ஷியானது இந்த சிலா முழுவதையும்‌ நம்மொருவரால்‌ பரக 
முடியாதென்று நினைத்துத்‌ தன்‌ தாஹத்தைத்‌ தீர்த்தக்‌ கொள்வதற்காக அந்த நிலாவில்‌ வேண்டிய 
அளவைப்‌ பருகாமல்‌ நாக்கைச்‌ சுருக்கிக்‌ கொண்டு நிற்கமாட்டாது. அதுபோல்‌ நானும்‌ உமது கல்யாண 
குணங்களை முழுவதும்‌ வர்ணித்தநு விக்க முடியாதென்று கை வாங்கி நிற்கமாட்டேன்‌. என்னால்‌ கூடு 
மானவளவும்‌ வர்ணிக்க முயல்வ% உசிதமே யொழிய, பரிஹாஸாஸ்பதமாக மாட்டாதென்கை. இதனால்‌ 
உள்ள அம்சங்களில்‌ யாவச்சக்மட்‌ வர்ணிப்பகும்‌ ஸ்தோத்ரமாகுமென்றதாய்த்து, ம (4) 


ன்ஸ்‌ சாவான்‌ என்ன்‌ எஸ்‌ 5 
சர்ச்‌ 80 ரசம்‌ எ எ நிரலி எ 68% எ) 
தனா ஏ என்ன எ ரீக ஏன வின்‌ ளின்‌ 
Sdsparsfa எ எண்‌ ௩ எ faleifieg mila: Il 
க்ோதீயா௩பி துஷ்டபுத்திரபி நிஸ்ஸ்நேஹோப்யநீஹோபி தே 
கீர்த்திம்‌ தேவி லிஹந்நஹம்‌ ந ௪ பீபேம்மஜ்ஞோ ௩ ஜிஹ்ரேமி ச | 
துஷ்யேத்‌ ஸா து ௩ தாவதா ந ஹி சுகா லீடாபி பாகீரதீ 
துஷ்யேத்‌ ச்வாபி ந லஜ்ஜதே ந ௪ பிபேத்யார்த்திஸ்‌ து சாம்யேச்‌ ௬௩3॥ 5 ॥ 
அ | கோதியாகபி மிகவும்‌ ீசனாமினும்‌ 
துல்டபுத்திபி கெட்ட புத்தியை யுடையேனாயீனும்‌ 


nttp:/acharya.org 


106 பஞ்சஸ்தவே - ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 


நிஸ்ஸ்நேஹோபி அன்பு இல்லாதவனாயினும்‌ | பாகீரதீ [ஸ்வத3 பரிசுத்தமான] - கங்கா 
அநீஹோபி ஒருவிதமான நல்ல முயற்சி: | தீர்த்தமானது 
தே சீர்த்த க்‌ சுநா நாயினால்‌ 
தே கீர்த்திம்‌ உம்முடைய கீர்த்தியை டோல்‌ ர 
ழு பன்‌ முகத்தால்‌] லாம்‌ | வீடா அபி நககப்பட்டாதும்‌ A 
கொண்டு அறுபலியா நின்றலனுய்‌ | 5.ஹி துஷ்யேத்‌ கெட்டுப்போய்‌ விடாதன்றோ. 
நச பிபேமி அஞ்சுவதுமில்லை. ச்வா அபீ [டப தீர்த்தத்தை நக்கின அந்த] 
௩ ஜிஹ்ரேமி௪  வெட்கப்படுவதுமில்லை. | காயும்‌ 
ஸா கீர்த்திஸ்‌ } [என்னல்‌ வர்ணிக்கப்படுகிற] அந்த | ந லஜ்ஜதே வெட்கப்படுகிறதில்லை; 
து பக்தா | கமிபேதிச பயப்படுவதுமில்லை. 
லதா (வ்வளவால்‌ ல்பனான என்‌ ம்‌ 
ட்‌ | வக்‌ ந்த்‌ ப்பட [அந்த] நாயினுடைய 
மாத்திரத்தால்‌] ஆர்த்திஸ்து நாஹமோ வென்றால்‌ 
ந துஷ்யேத்‌ கெட்டுப்போய்விடாது ்‌ சாம்யேத்‌ [கங்கா தீர்த்த பானத்தினால்‌] 
(எப்படிப்போலவெள்றால்‌] | தணிந்துவிடும்‌. 


* ௬௪ இதி க்ஷுத்ரனான ஒரு மநுஷ்யன்‌ ஸர்வோத்க்ருஷ்டனான ஒருவனை ஸ்தோத்ரம்‌ பண்ண்ப்‌ 
புகுவது லஜ்ஜா பயங்களுக்கு ஆஸ்பதமாக லோகத்தில்‌ காணப்படா நின்றது. அன்றியும்‌ தேவர்‌ 
களுக்கு சேஷமான புரோடாசத்தை நாய்‌ ஸ்பர்சித்தால்‌ அந்த புரோடாசம்‌ துஷ்டமாகிறுப்போலே 
உத்தம புருஷர்களை நீச ஜாம்‌ ஸ்தோத்‌ த்ர முகத்தாலே வாய்கொண்டு ஸ்பர்சித்தால்‌ அந்த உத்தம 
புருஷர்களுக்குக்‌ கெடுதி விளையக்கூடுமன்றோ ? ஆனபின்பு; அதிக்ஷுத்ரரான நர்‌ ஸர்வோத்க்ருஷ்டை 
யான பிராட்டியை லஜ்ஜா பயங்களின்றிக்கே ஸ்துதிக்கப்‌ புகுந்து இதனால்‌ அப்பிராட்டிக்குப்‌ பொல்‌ 
லாங்கு விளைக்க நினைத்து வீட்டீரே! இது உமக்குத்‌ தகுமோ? தகாதுகாணும்‌ ; ஆகையால்‌ இனி 
யாவது லஜ்ஜாபயங்களை மேற்கொண்டு ஸ்தோத்ரத்திலின்றும்‌ பிற்காலித்தீராகில்‌ இரண்டு தலையும்‌ 
நிரவத்யமாகும்‌ என்று--ஆழ்வாளை நோக்கிச்‌ சிலர்‌ சொல்லுவதாகக்‌ கொண்டு இந்த ச்லோகம்‌ ப்ரவ்ருத்த 
மாகிறது. 

நாள்‌ லஜ்ஜைப்படவும்‌ காரணமில்லை ; என்னுடைய ஸ்தோத்ரத்தால்‌ பிராட்டிக்கு அவத்யலேசமு 
முண்டாகாதென்று ஸத்ருஷ்டாந்தமாக அருளிச்செய்கிறார்‌. நான்‌ அதிஷுத்ரனாய்‌, துஷ்டபுததியை 
யுடையவனாய்‌, ஈரநெஞ்சு இல்லாதவனாய்‌, ' கள்ளத்தேன்‌ நானும்‌ தொண்டாய்த்‌ தொண்டுக்கே கோலம்‌ 
பூண்டு' என்படி கபடமாகவாகிலும்‌ சில கைங்கர்ய வேலங்களைப்‌ பூணலாமே ; அப்படிப்பட்ட சேஷ்டித 
முமில்லாதவனாய்‌ இவ்வகைகளாலே அந்யந்தகர்ஹணீயனா மிருந்தேனாகிலும்‌, பிராட்டீ! உம்முடைய 
திருக்கல்யாண குணங்களை நிர்ப்பயனகவும்‌ நிர்லஜ்ஜஞகவும்‌ ஸ்துதிக்க இழிந்துவிட்டேன்‌. இப்படி 

“ ஐர்வாத்மரா அநர்ஹனாகிய அடியேன்‌ உம்முடைய கீர்த்தியைப்‌ புகழ இழிந்துவிட்டவளவால்‌ அந்த 
கீர்த்திக்கு ஒரு அவத்யமும்‌ விளையாது. இது எப்படிப்‌ போலவென்னில்‌ ; நாய்‌ என்பது ஒரு நிக்ருஷ்ட 
மான ஜந்து. 'அது தன்‌ வீடாயின்‌ மிகுதியினால்‌ கங்கா தீர்த்தத்தைப்‌ பருகுகிறது. அப்படியாகும்‌ 
போது "' ஐயோ! பரம புண்ய தீர்த்தத்தை நாம்‌ ஸ்பர்சிக்கலாமோ?” என்று அது அஞ்சுவதுமில்லை, 
வெட்கப்படுவதுமில்லை ; அந்த நாமினுடைய விடாயோ தீர்ந்துவிடுகிறது. அன்றியும்‌, அந்த தீர்த்தமும்‌ 
சுககஸ்பர்சத்தரல்‌ கெடுவதுமில்லையன்றோ ? அது போலவாமென்கிறார்‌. 

இதனால்‌ குணகணங்கன்‌ கங்காப்ரவாஹம்‌ போல்‌ அபரிமேயமாயும்‌ ஸ்வதச்சுத்தமாயு முள்ளவை 
என்பது விளங்குவதுடன்‌ ஆழ்வானுடைய எல்லை கடந்த நைச்யாநுஸந்தானமும்‌ நன்கு விளங்கும்‌. 

[லிஹர்‌] பிராட்டியின்‌ . கீர்த்தியை கங்கையாகவும்‌ தம்மை சுகமாகவும்‌ அநுஸந்தித்தமைக்குச்‌ 
சேர (லிஹக்‌) என்கிறார்‌. லிஹதாதுவுக்கு * நக்குதல்‌ ' என்று பொருளாயினும்‌, இங்கு, வாய்‌ கொண்டு 
வருணிப்பதில்‌ நோக்கு. see - ல்‌ ஐத்‌ ஷ்‌ (5) 
ஜேன்‌ qeta atseqnaat உனர gat fe aq, எகா றவற qa என்‌ | 
Mla a எனை worse என: என்‌ என jemrea qa: erento: ॥ 6 I 


பஞ்சஸ்தவே - ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 109 


ஐச்வர்யம்‌ மஹதேவ வால்பமதவா த்ருச்யேத பும்ஸாம்‌ ஹி யத்‌ 
தல்லக்ஷ்ம்யாஸ்‌ ஸமுதீகூணாத்‌ தவ யதஸ்‌ ஸார்வத்ரிகம்‌ வர்த்ததே! 
தேநைதேந ந விஸ்மயேமஹி ஐகந்நாதோபி நாராயண? 
தக்யம்‌ மந்யத ஈக்ஷணாத்‌ தவ யத£ ஸ்வாத்மாகமாத்மேச்வர ! 6 ॥ 


[ஹே தேவி!) பிராட்டியே ! தேநைதேந அந்த இந்த கடாக்ஷத்தினால்‌ 
பும்ஸாம்‌ மநுஷ்யர்களுக்கு [கடாக்ஷ விஷயத்தில என்றபடி .] 
ஸார்வத்ரிகம்‌ - [ [இவ்வுலகம்‌ மேலுலகம்‌ முதலிய] | * விஸ்மயமஹி ஆச்சர்யப்படமாட்டோம்‌ ; 

{ எல்லா வீடங்களிலுமுண்டாகக்‌ | யத£ ஏனென்றால்‌ 

கடவதான | ஜகக்நாத$ உலகங்கட்கெல்லாம்‌ தலைவனாயும்‌ 

யத்‌ ஐச்வர்யம்‌ யாதொரு விபவமானது ஆத்மேச்வர£ தனக்குத்‌ தானே ஈசனாயுமுள்ள 
மஹதேவ வா பெரிதாகவோ நாராயணோபி ஸ்ரீமந்‌ நாராயணனும்கூட 
அதவா அல்பம்‌ - அல்லது ஸ்வல்பமாகவோ தவ உம்முடைய 
த்ருச்பேத, காணப்படுமோ ஈஷனாத்‌ கடாக்ஷம்‌ பெறுவதனால்‌ 
தத்‌ a அந்த விபவமானது ஸ்வாத்மாநம்‌ தன்னை. 
லஞ்ம்யா8 தவ  லஷ்ஷமியாகிற உம்முடைய தக்யம்‌ க க 
யத₹ ஸமுதீஷணாத்‌ யாதொரு கடாக்ஷ விசேஷத்தாலே ஒகே க்கக்‌ ௫ 
த [ஆகையால்‌ ஆச்சர்யப்படக்‌ காரணமில்லை 
வர்த்ததே வி&கின்றதோ யென்கை,] 


*** ஆக இவ்வளவும்‌ கீழ்‌ ஐந்து ச்லோகங்களும்‌ ஸ்தோத்ரோபோத்காதமாய்‌ இனிமேல்‌ 
ஸ்தோத்ராரம்பமாய்ச்‌ செல்லுகிறது. 

ஐச்வர்யமானது ஐஹிகமும்‌ ஆமுஷ்மிகமுமாய்‌ இரண்டு படிப்பட்டிருக்கும்‌. இஹ லோகத்தில்‌ 
தீநதாந்யஸம்பத்ஸம்ருத்தராயிருக்கு மிருப்பு .ஐஹிகைச்வர்யமாம்‌. ஸ்வர்க்காதி பரமபதாந்தமான உபரிதந 
லோகங்களில்‌ வீறுபெற்றிருக்கு மிருப்பு ஆமுஷ்மிகைச்வர்யமாம்‌. இவ்விருவகைப்பட்ட ஐச்வர்யமும்‌ 
பின்னையும்‌ இருவகைப்படும்‌. இஹலோகத்தில்‌ க்ராமாதிகாரியாமிருக்குமிருப்பு லகுவான ஐச்வர்யமாம்‌. 
சக்கரவர்த்தியா மிருக்குமிரும்பு குருவான ஐச்வர்யமாம்‌. ஊர்த்வலோகங்களில்‌ இந்திரனாயிருக்கு மிருப்பு 
லகுவான ஐச்வர்யமாம்‌,  * சென்றால்‌ குடையாம்‌ ” இத்யாதிப்படி மிருக்குமிருப்பு குருவான ஐச்வர்யமாம்‌: 
இப்படிப்பட்ட ஸகல ஐச்வர்யங்களும்‌ மஹாலக்ஷ்மியே ! உம்முடைய கடாக்ஷத்தின்‌ பயனாக விளைகின்றன 
என்கிற இவ்விஷயத்தைக்‌ கேள்விப்பட்டுப்‌ பலர்‌ ஆச்சர்யப்படுவார்கள்‌. ஆனால்‌ நான்‌ இவ்விஷயத்தில்‌ 
ஸ்வல்பமும்‌ ஆச்சர்யப்படுவேனல்லேன்‌. ஏனென்றால்‌ ச்ருதிகளாலே நிஸ்ஸமாப்யதிகனாக ஓதப்பட்டுள்ள 
ஸாக்ஷாத்‌ ஸர்வேச்வரனும்‌ “ நாம்‌ லக்ஷ்மீ கடாக்ஷத்திற்குப்‌ பாத்ரமாகப்‌ பெற்றபடியால்தான்‌ தன்யரானோம்‌ * 
என்று நினைப்பிடா நிற்கையாலே ஒன்றான ஸர்வேச்வரனையே தந்யனாக்கவல்ல உம்முடைய கடாக்ஷம்‌ 
இவ்வருகுள்ள சே தநவர்க்கங்களுக்கு ஐச்வர்ய ஹேதுவாகிறவிது ஆச்சர்யபதமன்றிறே, இதனால்‌ லக்ஷமீ 
கடாக்ஷம்‌ எம்பெருமான்‌ தனக்கும்‌ ப்ரார்த்தயயே மென்றதாய்த்து. கட வ்‌ (6) 


ர்‌ ஏசி எரர்‌ எிரசர்னஎாாலி; ஈர்‌ ஏன % எஏச்‌ ணர்‌ எஜி% எண்‌ | 
எனச்‌ எரளிஎரி ஏரா விர எ எனா விஈ்கி எள Rf எனகு ॥ ட ॥ 


ஐச்வர்யம்‌ யதசேஷபும்ஸி யதிதம்‌ ளெளந்தர்யலாவண்யயோ? 
ரூபம்‌ யச்ச ஹி மங்களம்‌ கிமபி யல்லோகே ஸதித்யுச்யதே | 
தத்‌ ஸர்வம்‌ த்வததீகமேவ யதத? ஸ்ரீரித்யபேதேந வா 
யத்வா ஸ்ரீமதிதீத்ருசேக வசஸா தேவி ப்ரதாமச்நுதே ॥ 7 ॥ 


110 பஞ்சஸ்தவே - ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 

ஹேதேவி! பிராட்டீ! யத்‌ யாதொரு காரணத்தால்‌ 
அசேலுபும்ஸி ஸஸ்தசேதனர்கலிடத்திலும்‌ ்‌ 
யத்‌ ஐச்வர்யம்‌ | யாதொரு ஐர்வர்யமுள்ள?தா, மிருக்கிறதோ 
[அஸ்தி] ல." க ்்ந்திற்க்‌ 
ஸெளந்தர்ய லா ( ௮வயவ சோபையாகிற ஸெளந்தர்ய சந்‌ ஸர்வம்‌] இதன தரம்‌ 
வண்யயா: | மென்ன. ஸமுதாய சோபையாகிற ்‌ ்‌ 
யதிதம்‌ ரூபம்‌ 4 லாவண்யமென்ன இவற்றின்‌ உரு | ஸரீ இதி அபே ன்‌ அபேதமாகவோ 


த்வத்‌ அநீநமேவ 0 ஆணைக்கு அடங்கியதாகவே 


| வம்‌ யாதொன்றுளதோ தேக வா [அதாவது, ஸ்ீயென்னும்‌ 
L சொல்லாலேயோ] 
லோகே லோகத்தில்‌ யத்வா அல்லது 
யச்சஹி க மென்று பேர்‌ பெற்றது 
மங்களம்‌ யாதொன்று உண்டோ, ஸ்ரீமத்‌ இதி ஈத்ரு [ ஸ்ரீயை யுடையது என்கிற 
யத்‌ கிமபி ஸத்‌ { யாதொன்று “நல்லது. என்று சேர வசஸா சொல்லாலேயோ 
இதி உச்யதே சொல்லப்படுகிறதோ ப்ரதாம்‌ ப்ரஸித்தியை 
தத்‌ ஸர்லம்‌ அந்த ஐச்வர்யம்‌ முதலியவை 
யெல்லாம்‌ அச்நுதே அடைகின்றது. 


* ௩௩. உலகத்தில்‌ அவ்வோ வஸ்துக்கள்‌ மேன்மை பெற்றிருப்பதும்‌ அழகு பெற்றிருப்பதும்‌ 
எல்லாம்‌ லக்ஷ்மீ ஸம்பந்த. நிபந்தன மென்கிறார்‌. ஐச்வர்யமாவது--* ஈச்வரஸ்ய பரவ?” என்றாய்‌ 
ஒன்றுக்குக்‌ கடவனாயிருக்கை. இப்படிப்பட்ட ஐச்வர்யம்‌ எறும்பு முதல்‌ பிரமனளவாக அனைவரிடத்‌ 
திலு முண்டு. சிற்றெறும்புக்கு மேற்பட்‌ டது மக்ஷிகை. மக்ஷிகைக்கு மேற்பட்டது மதுகரம்‌, என்றிப்‌ 
படி ஒன்றுக்கொன்று மேற்பட்ட உயிர்கள்‌ உண்டாகையாலே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும்‌ ஒவ்வொரு 
வகையான ஐச்வர்ய முண்டிறே. [ஸெளந்தர்ய லாவண்யயோ£] சில வஸ்துக்கள்‌ அவயவந்தோறும்‌ 
அழருடையத்மிருக்கும்‌ ; சில வஸ்துக்கள்‌ ப்ரத்யேகாலயவ சோமையற்றிருந்தாலும்‌ அவயவஸமுதாயத்‌ 
திலே ஒரு விலக்ஷ£ணமான சோபையை யுடைத்தா யிருக்கும்‌. ஆக, இப்படி சில வஸ்துக்கள்‌ ஸெளந்‌ 
தர்யசாலிகளாயும்‌ சில வஸ்துக்கள்‌ லாவண்யசாலிகளாயும்‌ இருப்பதும்‌. [யச்‌ ச ஹி மங்களம்‌]. மஞ்சள்‌, 
புஷ்பம்‌, தீபம்‌ முதலிய சில வஸ்துக்கள்‌ மங்களகரங்களாக ப்ரஸித்தி பெற்றிருக்கும்‌ 5 இதுவும்‌, [யத்‌ 
கிமபி ஸதித்யுச்யதே] அழகிய வஸ்துக்களாயும்‌ மங்கள வஸ்துக்களாயும்‌ இல்லாதொழிந்தாலும்‌ சில 
வஸ்துக்கள்‌ நல்ல பொருள்கள்‌ * என்று சொல்லப்படா நிற்கும்‌. திருமண்‌ கதிர்‌ முதலானவை. ஆக 
விப்படி அவ்வோ வஸ்துக்கள்‌ சீர்மை பெற்றிருப்பதெல்லாம்‌ லக்ஷ்மீ ஸம்பந்த நிபந்தனமானபடியால்‌ 
தான்‌ சில வஸ்துக்கள்‌ ஸாக்ஷாத்‌ லக்ஷ்மீ வாசக சப்தத்தாலும்‌ சில வஸ்துக்கள்‌ லக்ஷ்மீ விசிஷ்ட வாசக 
சப்தத்தாலும்‌ வ்யவஹரிக்கப்படுகின்றன. திருவிளக்கு, திருமாளிகை, திருமாளிகை, திருமலை திருமேனி 
முதலிய வ்யவஹாரங்கள்‌. . ': ஸ்ரீரிதி அபேதேந ப்ரதாம்‌ அச்நுதே ”” என்பதற்கு உதாஹரணமாகவும்‌, 
ஸ்ரீமதகந்தஸரஸ்‌ ஸ்ரீமத்வநாத்ரி இத்யாதிவ்யவஹாரங்கள்‌ ஸ்ரீமதிதீத்ருசே-வசஸா ப்ரதாம்‌ அச்‌ 
நுதே என்பதற்கு உதாஹரணமாகவும்‌ கொள்ளத்தகும்‌. = ஷை ஆ (6) 


af என்னின்‌ வீரா wrt னா wat 
qadanaift Ha gadvenigat fat | 
qmeda qawamgUt எண்ணான faz: 
னிளாளிஎகசள ரக fax wre safargsat i 2॥ 
தேவி த்வக்மஹிமாவதிர்‌ ௩ ஹரிணா நாபி த்வயா ஜ்ஞாயதே 
யத்யப்யேவமதாபி நைவ யுவயோஸ்‌ ஸ்ர்வஜ்ஞதா ஹீயதே | 
யக்நாஸ்த்யேவ ததஜ்ஞதாமநுகுணாம்‌ ஸர்வஜ்ஞதாயா விது 
வ்யோமாம்போஜமிதந்தயா கில விதக்‌ ப்ராந்தோயமித்யுச்யதே ॥ 8 ॥ 


> 


பஞ்சஸ்தவே - ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 111 


ஹே தேவி பிராட்டீ ! | யத்‌ யாதொரு வஸ்துவானது 
த்வக்மஹிம | அறு பெருமையின்‌ எல்லையானது | நாஸ்தி ஏவ [உலகில்‌] அடியோடு கிடையாதோ, 
அவதி ததஜ்ஞதாம்‌ சந்த அஸத்‌ வஸ்துவை யறிந்து 
ஹரிணாபி எம்பெருமானாலும்‌ கொள்ளாமலிருப்பதை 
யத்பபி ௩ | த்‌ ஸர்வஜ்ஞதாயா£ ஸர்வஜ்ஞத்வத்திற்கு 
கிஞாயதே | அநுகுணாம்‌ ஒத்ததாக 
த்வயாபி  _. உம்மாலும்‌ ட ப] வீத? [வீவேதிகள்‌] அறிகின்றார்கள்‌ 
௩ ஜ்ஞாயதே அறியப்படுகிறதிஎ்லை. வ்யோமாம்‌ ஆகாயத்தாமரையை 
ஏவமதாயி . இப்படி. ஒருவராலு மறியப்படா போஜம்‌ } 
திருந்தபோதிலும்‌ இதந்தயா விதந்‌ 9 உள்ளதாக: [இது ஆகாசத்‌ தாம 
யுவயோ3 உங்களிருவர்களுடைய ரைப்பூ என்று] அறிகிறவன்‌ 
ஸிவஜ்குதா, ரைவஜ்ஞுத்வ பிருதானது "அயம்‌ ப்ராந்த8) “இவன்‌ பைத்தியக்காரன்‌? என்று 
நைவ ஹீயதே 9 குறைவுபடுகிறதேயில்லை. | ஓதி உச்யதே 1 [உலகத்தாரால்‌]  சொல்லப்படு 
[ஏனென்றால்‌] கில? கிறானன்றே 


* ௪ ௪ பிராட்டியே! உம்முடைய வைபவமானது உம்மாலும்‌ உம்முடைய பர்த்தாவான எம்‌ 
பெருமானாலும்‌ இவ்வளவென்று பரிச்சேதித்து அநியப்படுகிறதில்லை; ஆனல்‌ இது கொண்‌ டு உங்க ளுடைய 
ஸர்வஜ்ஞத்வத்துக்குக்‌ கொத்தை சொல்லமுடியாது. ஸர்வ பதார்த்தத்துக்குள்ளே உம்முடைய மஹிமா 
வதியும்‌ சேர்ந்திருக்க, அதனை நீங்கள்‌ அறியவில்லை பென்றால்‌ ஸர்வ மதார்த்தத்தில்‌ ஏகதேசத்தை அறிய 
வில்லை யென்று ஏற்படுகிறபடியால்‌ ஸர்வஜ்ஞத்வத்துக்கு ஏன்‌ பங்கம்‌ வராதென்னில்‌ ; 


உலகத்திலுள்ள பதார்த்தங்களில்‌ ஒன்றை யறியாதொழிந்தால்‌ அது ஸர்வஜ்ஞத்வபஞ்ஜகமாகுமே 
யன்றி அடியோடு இல்லாத பதார்த்தங்களை அறியாதொழிவது ஸர்வஜ்ஞத்வத்திற்கு ஹாகெரமாகாது, 
இல்லாத வஸ்துக்களை இல்லாதவையாகவே அறிந்துகொள்வது ஸர்வஜ்ஞந்வத்திற்குப்‌ பொருந்தியதே 
யாம்‌. இல்லாத வஸ்துக்களையும்‌ தெரிந்துகொண்டால்தான்‌ ஸர்வஜ்ஞத்வம்‌ ஸங்கதமாகுமென்று கொள்‌ 
வார்‌ அறிவிலிகளேயாவர்‌. மலடிமகன்‌, முயற்கொம்பு, கானல்‌$ர்‌, ஆகாசமலர்‌ இவைபோன்ற இல்லாத 
வஸ்துக்களை ஒருவன்‌ உள்ளனவாக நினைத்துக்கொண்டு வ்யவஹரித்தால்‌ அவன்‌ ப்ராந்தர்களில்‌ அக்ரே 
ஸரனாக எண்ணப்ப௫வானேயன்றி, * இவன்‌ இல்லாத வஸ்துக்களையும்‌ தெரிந்துகொண்டிருப்பதனால்‌ 
விசேஷஜ்ஞாதா * என்று ஒருவராலும்‌ புகழப்படான்‌. 
அதுபோல, பிராட்டீடி ! உம்முடைய மஹிமைக்கு அவதியென்பது உலகில்‌ ஸத்தாகக்‌ காணப்படு 
கின்ற வஸ்துக்களைப்போல்‌ வஸ்துத£ உள்ளதானால்‌ அதனை நீங்கள்‌ அறியாதது உங்களுக்கு ஸர்வஜ்ஞ 
த்வ பஞ்ஜகமாகும்‌. வாஸ்தவத்தில்‌ உம்முடைய மஹிமைக்கு எல்லையில்லாமையால்‌ த்வக்மஹிமாவ தி? 
என்கிற பதார்த்தம்‌ முயற்கொம்பு முதலானவை போல அத்து, அப்படி அஸத்தான பதார்த்தத்தை 
நீங்கள்‌ தெரிந்துகொள்ளாமையாவது உள்ளதாக அறியாமை, இது யதார்த்தஜ்ஞாகபர்யாயமான 
அஜ்ஞாகமே யொழிய ஸர்வஜ்ஞத்வ பஞ்ஜகமான அஜ்ஞாஈமன்று. இது அடிக்கழஞ்சுபெறும்‌. இந்த 
அஜ்ஞாநத்தையும்‌ நீங்கள்‌ பாதகமாகக்‌ கொண்டு இதனைப்‌ போக்கிக்கொள்ள "நினைத்‌ தீர்களாகில்‌- 
[அதாவது--பிராட்டிமின்‌ மஹிமைக்கு அவதியுண்டென்று : நினைத்‌ $ர்களாகில்‌] உங்களுடைய ஸர்வஜ்‌ 
ஞ்த்வம்‌ குலைந்து ப்ராந்தசிகாமணிகள்‌ என்கிற பட்டமே பலிக்கும்கிடீர்‌ என்றதாயிற்று. 
ஆக இந்த ச்லோகத்திற்கு கட்ச்‌ பண்ட ம அகப்‌ மஹிமையுடையவள்‌ 
என்னுமத்தனையாய்த்து, ம ஜு (8) 


112 பஞ்சஸ்தவே - ஸீஸ்தவ வியாக்கியானம்‌ 


அட எண்கள்‌ எனா: படட்டும்‌ பறி 
எ னாசி எலி ஏ எகிரராளி எர்‌ Radanfedt சானா; ॥ ௩॥ 


லோகே வநஸ்பதிப்ருஹஸ்பதிதாரதம்ய* யஸ்யா ப்ரலாதபரிணாமமுதாஹார்தி 1 
ஸா பாரதீ பசுவதி து யநீயதாஸீ தாம்‌ $தவதேவமஹிலீம்‌ ச்ரியமாச்ரயாம? | 


லோகே உலகத்தில்‌ | பகவதீ பூஜ்யையான 
ஹஸ்பதிப்ரு 1 ஒருவன்‌ மரம்போல்‌ ஜடனாகப்‌ ஸா பாரத்து அந்த ஸரஸ்வதியானவள்‌ 
ஹஸ்பதி தார பிறப்பதும்‌ ஒருவன்‌ ப்ருஹஸ்பதி | யதயதாஸீ 
தம்யம்‌ போல்‌ மஹாவித்வானாகப்‌ பிறப்‌ 
| பதுமான ஏற்றத்‌ தாழ்வை | A ன்‌ னி 
யஸ்யா? ப்ரஸாத யாவளொரு ஸரஸ்வதியினுடைய டாயே மஹி ட அன்வர்‌ ரானுடைய தேலியான 
பரிணாமம்‌ அநுக்ரஹத்தின்‌ பரிபாக பலமாக 


யாவளொரு பிராட்டியின்‌ அடியவர்‌ 
களுக்கு அடியவளாயிருக்கிறாளோ; 


உதாஹரந்தி [ஜ்ஞானிகள்‌] சொல்லுகிறார்களோ | தாம்‌ ச்ரியம்‌ அந்தப்‌ பிராட்டியை 
} ஆச்ரயாம; ஆச்ரயிக்கிறோம்‌. 
௪ எலக்ஷ்மீகடாக்ஷம்‌ பெற்றவர்கள்‌ பக்கல்‌ வர்க்தேலியான ஸரஸ்வறியும்‌ தாஸாநுதாஸி 
“யாகக்‌ காத்திருப்பள்‌ ” என்கிறார்‌. 


* கவையாகிக்‌ கொம்பாகிக்‌ "காட்டகத்தே நிற்கு மவையல்ல நல்ல மரங்கள்‌ -சவைநடுவே 
நீட்டோலை வாரியா நின்றான்‌ குறிப்பறிய மாட்டாதவன்‌ நன்மரம்‌' என்றபடி மரமென்று இகழலாம்‌ 
படி சிலர்‌ முடாத்மாக்களாயிருப்பதும்‌, தேவகுருவான ஸாக்ஷாத்‌ ப்ருஹஸ்பதியின்‌ அபராவதாரமென்று 
புகழலாம்படி சிலர்‌ மஹாஜ்ஞாதாக்னாயிருப்பதும்‌ ஸாஸ்வதீகடாக்ஷத்தினுடைய அந்வயவ்யதிரே கப்ர 
யுக்தமாக நிகழ்கின்ற தென்பது அனைவருமறிக்த விஷயம்‌. அப்படிப்பட்ட வைபவ்முடைய ஸரஸ்வதியும்‌ 
லக்ஷ்மீகடரக்ஷம்‌ பெற்றவர்களின்‌ க்ருஹத்வாரத்திலே துவண்டு, அவர்களுக்கு ஏவல்‌ தொழில்‌ செய்யும்‌ 
பரிசாரிகையா மிருப்பதால்‌ அதற்கேற்ற பெருமை வாய்ந்த பிராட்டியை சரணம்‌ புகுவோமென்கிறார்‌. 

கீழ்‌ இரண்டாம்‌ ச்லோகத்தில்‌ * யுக்தாம்‌ பாவய பாரதம்‌ ” என்று பிராட்டி பக்கல்‌ வாக்ஸம்‌ 
ருத்தியை ப்ரார்த்தித்த ஆழ்வானை நோக்கிச்‌ சிலர்‌, * வாக்ஸம்ருத்தியைப்‌ பிராட்டி பக்கல்‌ ப்ரார்த்திப்ப 
தால்‌ என்ன பயன்‌ ? ஸரஸ்வதீதேவியன்றோ அதனை அளிக்க வல்லவள்‌ 5; ஆனபின்பு அந்த ஸரஸ்‌ 
வதியைக்‌ குறித்து ஸ்தோத்ரம்‌ பண்ணுவதே தகுதி* என்று சொல்ல, அவர்களுக்கு மறுப்பாக அருளிச்‌ 
செய்தது இந்த ச்லோகம்‌ என்னலாம்‌. டங்கள்‌ வாக்‌ தேவதை பென்று கொண்டாடுகிற அந்த ஸரஸ்‌ 
வதியும்‌ ததீயதாஸியான பின்பு, நான்‌ அந்த பிராட்டியைவீட்டு. ஸரஸ்வதியைப்‌ பற்றுதல்‌ தகுதியல்ல 
வென்று ஸூசிப்பித்தபடி. ப ல 

[யதீயதாஸீ] யஸ்யா இமே யதீயா£ ; யதீயாநாம்‌ தாஸீ.--என்றாகக்‌ கடவது. இந்த 


வ்யுத்பத்தியால்‌ லரஸ்வதியானவள்‌ பிராட்டியின்‌ அடியவர்களுக்கு அடியவள்‌ என்னுமர்த்தம்‌ விளங்கும்‌. 
a க wt x i ன க (2) 
ஏனா ககாரின்‌ எனரக்ளாகா EST | 


ஜன்‌ faaieegeafidd sg at ண்கள்‌ சோளா: N20 ॥ 


யஸ்யா£ கடாக்ஷம்‌ ருதுவீ ண தீகூணே௩ ஸத்யஸ்‌ ஸமுல்லஸிதபல்லவ முல்லலாஸ। 
விச்வம்‌ விபர்யயஸமுத்தவிபர்யம்‌ ப்ராக்‌ தாம்‌ $ேதவதேவமஹிஷீம்‌ ச்ரியமாச்ரயாம:॥ 10 8 


uk 


பஞ்சஸ்தவே ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 113 


முன்னே [ப்ரனபகாலத்தில்‌] .. | ஸத்ய: 1 ஸங்கல்பமுண்டான கூணத்‌ 
த ம லேயே ச 
லக்ஷம்‌ கடரஷம்‌ பெறாமையாலே தி 
} வாட்டமடைந்திருந்த ஸமுல்லஸித பல்‌ } கொழுந்து வீட்டுக்கிளர்ந்து விளங்‌' 
இட * தண்ணம்‌ லவம்‌ உல்லலாஸ ர கிற்ரோ 
க்யா; யால்ளொரு பிராட்டியினுடைய | ப எதி தன அச்ச திவ்ய மஹி 
8 1ம்‌ யான 
கட்கு ம்ருது 1 *கடைக்கண்ணாறே ரெள்லளோக்க க்கான டம்‌ அரக 
ட்ட] நீஷ } வேணு” மென்கிற ஸங்கல்பத்‌ | னை அந்தப்‌ பிராட்டியை 
கண பத்தரலே ஆச்ரயாம ; அடிபணிதிறோம்‌, 


ட ௯ ப்ரளய காலத்தில்‌ ஸநலாத்மவர்க்கமும்‌ ஊ்ணகளேபரவிதுரமாய்‌ இறகொடிக்க பறவை 


போல்‌ ஒரு ப்ரவ்ருத்திக்கும்‌ யோக்யமன்றியே துவண்டு அஸத்கல்பமரய்க்கிடக்கையில்‌ *இவ்வாத்மலர்க்க 
மடைய ப்ரவ்ருத்திகூமமாக வேணும்‌ ' என்று திருவுள்ளம்‌ பற்றா நின்ற யாவளொரு பிராட்டி அவ்வாத்‌ 
மவர்க்கத்தை நோக்கிக்‌ குளிரக்‌ கடாக்ஷிக்க முயன்றவளவில்‌ தானே, அனைத்தும்‌ துவட்சி நீங்கித்‌ 
தளிரும்‌ முறியுமாய்ப்‌ பசுருபசுகென்று விளங்கி யோங்குமோ, அந்தப்‌ பிராட்டியை சரணமடைகிறே 
ளென்கிறார்‌. அதுபோலே அஸத்கல்பனாய்க்‌ ' கிடக்கிற அடியேனையும்‌: குளிர நோக்கி ஸத்கோஷ்டிபிலே. 
அக்வயிப்பிக்க வேணு மென்னும்‌ ப்ரார்த்தனை இதில்‌ உள்ளுறை, த்க்‌ 

துர்வாஸச்‌ சாபத்தாலே நிச்றீகமாம்படி புவநத்ரயத்தையும்‌ பரித்யஜித்துப்‌ பயோரிதியிலே 
பிராட்டி எழுந்தருளினபோது தத்கடாக்ஷ. அபாவத்தாலே “ அஸந்நேவ '* என்னும்படி ஈஷ்டமான த்ரிபுவ 
நம்‌ பின்பு * செழுங்கடலமுதிவிற்‌ பிறந்தவவளும்‌* என்னும்படி அமுதில்‌ வரும்‌ பெண்ணமுதாயவதரித்து 
ஸ்நாதையாய்‌ மஹார்ஹ வஸஙையாய்‌ சித்ரமால்யாநுலேபஙையாய்க்‌ கொண்டு * திகழ்கின்ற திருமார்பில்‌ 
சேர்ந்து ' அகலகில்லேனிறையும்‌ ” என்று ஸம்ச்லேவித்த வநந்தரம்‌ தன்னுடைய; காருண்யசீதல கடாக்ஷ 
ஸுதாவர்ஷத்‌ தாலே வழிய வார்க்க, அநந்தரம்‌ அத்தாலே ஸத்தைபெற்று ஸம்ருத்தமான படியை இச்‌ 
ச்லோகத்திற்கும்‌ அதுவே கருத்தாகவுமாம்‌. இப்போது “ப்ராக்‌” என்பதற்கு துர்வாஸச்‌ சாபத்தாலே 
ஜகத்தடைய நிச்‌ ஸ்ரீகமான வன்று என்று பொருளாய்த்து. இவ்வர்த்தம்‌ சதுச்‌ ச்லோகீ பாஷ்யகாரரான 
வேதாந்ததேசிகனுக்கும்‌ ,அபிமதமாயிருக்கும்‌. அ ஷு ்‌  லிழீடு) 


எனா ஈகாஏளிளாாலள்‌ விள எள: | 

விருபா எ எரர்‌ எினார்‌ கனிய i 

யஸ்யா? கடாக்ஷவீக்தாக்ூதணலக்ஷ்ம்‌ லக்ஷிதா மஹேசால்ஸ்யு? | 

ஸீரங்கராஜமஹிஷீ ஸா மாமபி வீக்ஷதாம்‌ லக்ஷ்மீ? | 11 ॥ 
யல்யா ்‌ யாவளொரு பிராட்டியினுடைய _ 


கடாக்ஷ வீஷா | கடைக்கண்‌ நோக்கத்திற்கு ஒரு 
க்ஷண லகம்‌ | ய்‌ பொழுதாகிலும்‌ இலக்‌ 


ஸ்ரீரங்கராஜ து நாச்சியாராகிய 
மஹி 


மீ: டப்பு 
லக்ஷிதா : காகப்‌ பெற்றவர்கள்‌ ப்‌ பரம்‌ அந்தப்‌ பிராட்டி 
ச ஸ்யு: 3] பெருஞ்‌ செல்வம்‌ வீஞ்சியவர்களாக | மப அடியேனையும்‌ 
x ஆவர்களோ வீஷதாம்‌ கடாகதித்வருள்க, 


* ௦ * யாவளொரு பிராட்டியின்‌ கடாக்ஷவீக்ஷணத்திற்கு க்ஷணகாலம்‌ பாத்ரமானவர்கள்‌. தந்யரா 
ஊ்களேத, அப்படிப்பட்ட மஹா மஹிமசாலியொன பெரியபிராட்டியார்‌ அடியேனையும்‌ கடாக்ஷித்தருளி 
தக்யஞக்கலேணுமென்று ப்ரார்த்திக்கிறபடி. ர ள்‌ 

“க௲ணலஷ்யம்‌?' என்றும்‌ பாடமுண்டு, பொருள்‌ ஒன்றே. [மஹேசா? ஸ்யு£] இங்குச்‌ சொல்லு 
கிற மஹேசத்வம்‌ ஐஹிதமாயும்‌ ௬த௲ாத்ரமாயுமுள்ள ஐச்வர்யமல்ல' அதுவாகில்‌ அத்தகைய ஐச்வர்ய 

அஃர்த 


114 பஞ்சஸ்தவே ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம்‌ 

ஸித்திக்காக, ஆழ்வான்‌ லஷ்மீ கடாக்ஷத்தை விரும்புகின்றரென்ன வேண்டிவரும்‌. குபேர விபவக 
தினும்‌ விஞ்சிச்கிடந்த நிரவதிக ஸம்பத்துக்களை த்ருணவத்கரித்து, * பொன்வட்டில்‌ தனையெறிந்த புத்‌ 
முடையோன்‌ -வாழியே? என்று வாழ்த்துகைக்கீடான பரமவிரக்திபெற்று உஞ்சவ்ருத்தியாலே கால 
'க்ஷபம்‌ நடத்திக்கொண்டு போந்த ஆழ்வானுக்கு இந்த: க்ஷாத்ரமான ஐச்வர்யத்தில்‌ கனவிலும்‌ நினை 
விருக்க ப்ரஸக்தி மில்லையே, ஆனபின்பு இங்குத்தை. மஹேசச்ப்தம்‌ ஸ்வருபாநுருப எம்குத்தியை 
யுடையவர்களையே சொல்லக்கடவது. அதாகிறது கைங்கர்ய ஸம்பத்து. * மீனமர்‌ பொய்கை நாண்மலர்‌ 
கொய்வான்‌ வேட்கையினோடு சென்றிழிந்து * கராங்கொளக்‌ கலங்கின கானமர்‌ வேழத்தை “ஸது 
காகவர? ஸ்ரீமாந்‌!” என்றதும்‌ ; ராவணபவனத்திலே திரஸ்க்ருதனாய்ப்‌ புகலிடம்‌ தேடித்‌ தரையிலே 
கால்‌ பாவமாட்டாதே ஸ்ரீராமவிஷமீகாரம்‌. பெறுவதாக ஆகாசத்திலே வந்து நின்ற -ஸ்ரீ வீபீஷணாழ்வானை - 4 
“ அந்தரிககத! ஸ்ரார்‌” என்றதும்‌, * குவலயத்துங்கக்கரியும்‌ பரியுமிராச்சியமு மெல்லாம்‌ துறக்து...... 
காளகமே மிக விரும்பிப்‌ போந்த இளைய ' பெருமானை “ லஞ்ம$ணே லக்ஷ்மிலம்பக்க! * என்றதும்‌ 
கைங்கர்ய ஸம்பத்தைக்‌ கணிசித்திறே, இந்த கைங்கர்ய ஸம்பத்து இஹலோகத்தில்‌ அர்ச்சாவதாரத்தில்‌ 
கிடைக்க வேணுமானாலும்‌ பரமபதத்தில்‌ கிடைக்க வேணுமானாலும்‌ ல்ஷரீ கடாக்ஷத்தாலன்றிக்‌ கிடைப்‌ 

பது அருமை என்னுமிடம்‌ *பங்கயத்தாள்‌ திருவருளும்‌ கொண்டு சின்கோகில்‌ சீய்த்து * “ பூவளரும்‌ 
திருமகணலருள்‌ பெற்றுப்‌ பொன்னுலகில்‌ பொகிவர்தாமே * (இத்யாதி அருளிச்‌ செயல்களாலும்‌ பூர்வா 
சார்ய ஸ்ரீக்திகளாலும்‌ விசதம்‌, பிராட்டிபக்கல்‌ கடாக்ஷம்‌ பெறாதே அவனப்‌ பெற நினைப்பார்‌ பெறும்‌ 
பேற்றுக்கு சூர்ப்பணகையை ப்ரதமகிதர்சநமாக ரம்மாசார்யர்கள்‌ காட்டிப்‌ போருவர்கள்‌, [ஸா மரமடி. 
வீஜததாம்‌ லஷஷ்மீர] அடியேனையும்‌ குளிரக்‌ கடாஷிந்தருள்‌, அந்த கைங்கர்ய ஸம்பத்தை அடியேனும்‌ 
பெற்றேனாம்படி அருள்‌ புரியவேனுமென்று இந்த ஸ்தவத்தைத்‌ தலைகாட்டினாராமிற்று, க. (11) 


| ஸரீ காஞ்சீ பீரதிவாதிபயங்கரம்‌ 
அண்ணங்கராசாசியர்‌ இயற்றிய 
த்த்வார்த்தசிக்தாமணி யென்னும்‌ 

| ஸ்ரீஸ்தவ வ்யாக்யானம்‌ முற்றிற்று. 


சோ யத்பதஸரஸிஜத்வர்த்வமாச்ரித்யு பூர்வே 
மூர்த்ரா யஸ்யார்வயமுபகுதா தேசிகா முக்திமாபு?, 
கோயம்‌ ராமாநுஜமுகிரபி ஸ்வீயமுக்திம்‌ கரஸ்தாம்‌ 
யத்மைபந்தாத்‌ அமநுத கதம்‌ வர்ண்யதே கூரநாத*, 


கூரத்தாழ்வான்‌ இருவடிகளே சரணம்‌, - 
ஜியர்‌ இருவடிகளே சரணம்‌. 


